தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TNICCN / 467/ 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 1.60 காசு . 


HF E 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாகம் 


IRRI 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


ய வெல்லும் 


எண் 21] 


சென்னை, புதன்கிழமை , ஜூன் 2 , 2010 
வைகாசி 19, திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை ( டி ) எண் 61 , தொழிலாளர் நலன் - வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , நாள் : 6 ஜூலை 2009 .) 


1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டம் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) 
பகுதியிலும் , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் தொழிலாளர் நலன் - 
வேலைவாய்ப்புத் துறையில் உருவாகி 09 - 07 - 2003ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழ் பாகம் II - பிரிவு 2 , 276 மற்றும் 277ஆம் 
பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட || (2 ) தொழிலாளர் நலன் - வேலைவாய்ப்பு / 485 / 2003ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையை 
இரத்து செய்து , அதற்குப் பதிலாகவும் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் ஆலோசனை குழுவிடம் கலந்தாலோசித்தப் பின்னர் , 
புகையிலை தயாரிப்பு , மூக்குப்பொடி தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ள கீழே விவர அட்டவணை நெடும்பத்தி (2 ) இல் 
குறிப்பிடப்பட்டுள்ள வகையைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அதன் ( 3 ) நெடும்பத்தியின் 
நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு , இதனால் திருத்தி அமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


வணை 


2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 
புகையிலைத் தயாரிப்புத் ( மூக்குப்பொடி தயாரிப்பு ) தொழிலில் வேலைவாய்ப்பு 
தொடர் எண் பணியாளர்களின் வகை . 

குறைந்தளவு 
ஊதியங்கள். 

( 3 ) 

ரூ . காசு 
தேர்ச்சி பெற்றோர் 
மூக்குப்பொடி தயாரிப்பில் அனைத்து செயல்முறைகளிலும் ஈடுபடும் 

96 .50 
தொழிலாளர்கள் (உடலுழைப்பு ) 

(நாள் ஒன்றுக்கு ) 
ஓரளவு தேர்ச்சி பெற்றோர் 
தண்டுப்பகுதி நீக்குதல் ( Stripping ) வறுத்தல் அல்லது பொறித்தல் தொழிலில் 82. 00 
ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் (உடலுழைப்பு) 

( நாள் ஒன்றுக்கு ) 


DTP - II - 2 - 21 ( T Sup ) 


தொடர் எண் 


பணியாளர்களின் வகை 


குறைந்தளவு 
ஊதியங்கள் . 


ரூ . காசு 
தேர்ச்சி பெறாதோர் : 
தண்டுப்பகுதி நீக்குதல் : 

78. 00 
கையாளுதல் , சிப்பம் கட்டுதல் , ஏனைய பல்வகைப்பணிகள் (உடலுழைப்பு ) ( நாள் ஒன்றுக்கு ) 
செய்யும் வேலைக்கேற்ப ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் 
(i ) ஒரு கிலோகிராம் புகையிலையை மூக்குப்பொடியாக மாற்றுவதற்கு 

8 . 81 
( ii ) ஒரு கிலோகிராம் புகையிலையை துண்டுகளாக்குவதற்கு 

0 . 99 
( iii) ஒரு கிலோகிராம் புகையிலையை தண்டுப் பகுதி நீக்குவதற்கு 

1 . 05 
( iv ) ஒரு கிலோகிராம் புகையிலையை வறுப்பதற்காக மற்றும் பொறிப்பதற்காக 2.75 
( v ) ஒரு கிலோகிராம் புகையிலையை அரைப்பதற்காக 

2 . 75 
( vi ) ஒரு கிலோகிராம் புகையிலையை கலப்பதற்காக 

1.43 


விளக்கங்கள் : (1 ) அகவிலைப்படி மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களோடு , தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்படவேண்டும் . 

(0 2000 - ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணுடன் அகவிலைப்படி 
இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 1982 ஆம் ஆண்டில் 1 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 475 புள்ளிகள் ) 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி , திங்களொன்றுக்கு 
16 காசு ( பதினாறு காசு மட்டும் ) கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) நுகர்வோர் விலைப் புள்ளிகளில் 
சராசரியை அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வோராண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) இவ்வாறாக , முந்தைய ஆண்டிற்கான நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணின் சராசரியை அடிப்படையாகக் 
கொண்டு முதல் கணக்கீடு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

2 . பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
பாகுபாடும் காட்டக்கூடாது . 
3 . (1) ஒரு நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு , மாதாந்திர ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 

(i) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு ஒரு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 
4 . மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களிலும் அகவிலைப்படியிலும் , விடுமுறை ஊதியங்களும் அடங்கும் . 
5 . தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் , அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை நிலை எண் 36 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11 ) த் துறை நாள் : 1 மார்ச் 2010 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 6 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3) மற்றும் ( 5 ) உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு கட்டுமானப்பணியாளர்கள் நல வாரியத்தை சீரமைத்து , பின்வரும் உறுப்பினர்களை 
இதனால் நியமனம் செய்கிறார் , அதாவது : 

அ . அரசுப் பிரதிநிதிகள் 
திரு . பொன்குமார் 

தலைவர் 
தொழிலாளர் நல ஆணையாளர் , சென்னை - 6 

உறுப்பினர் 
அரசு செயலாளர் , 
நகராட்சி நிருவாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை , சென்னை - 9 . 

உறுப்பினர் 
அரசு செயலாளர் , நிதித் துறை , சென்னை - 9 . 

உறுப்பினர் 
நகராட்சி நிருவாக ஆணையாளர் , சென்னை - 5 . 

உறுப்பினர் 
பேரூராட்சிகளின் இயக்குநர் , குறளகம் , சென்னை - 108 . 

உறுப்பினர் 
சென்னை மாநகராட்சி ஆணையாளர் , சென்னை - 3 

உறுப்பினர் 
ஆ . உடலுழைப்புத் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் 
திரு . அம்பத்தூர் ப்பி . செல்வராஜ் , 
தொழிலாளர் முன்னேற்ற கூட்டமைப்பு , 13 /2 , ஹெச் ஐ ஜி , நிலை II , 
தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் , திருமுல்லைவாயில் , சென்னை - 600 062 . 

உறுப்பினர் 
திரு . ஜே . பழனி , தொழிலாளர் முன்னேற்ற கூட்டமைப்பு , கச்சேரி மேடு , 
அரசு மருத்துவமனை அருகில் , அரூர் அஞ்சல் & வட்டம் , தருமபுரி மாவட்டம் . 

உறுப்பினர் 
திரு . ஏ . தருமன் , தொழிலாளர் முன்னேற்றக் கூட்டமைப்பு , 
60 /சி , கம்ப இராமாயணம் தெரு , வண்ணாரப்பேட்டை , திருநெல்வேலி - 627 003 . 

உறுப்பினர் 
திரு . ஜி . செல்வம் , தமிழ்நாடு கட்டடப் பணியாளர்கள் மத்தியக் கழகம் , 
சிவன் கோயில் தெரு , தேவஸ்தானம் அஞ்சல் , வாணியம்பாடி வட்டம் , 
வேலூர் மாவட்டம் . 

உறுப்பினர் 
திரு . எஸ் . வி . நாகராஜன் , இந்திய தேசிய தொழிற்சங்கப் பேரவை , 
7 , வேலு இல்லம் , 20 - வது தெரு , 5 - வது அவென்யு , அசோக்நகர் , சென்னை - 83 . 

உறுப்பினர் 
திரு . எம் . பன்னீர்செல்வம் , பொதுச்செயலாளர் , 
இந்திய தேசிய தொழிற்சங்கப் பேரவை , அகில இந்திய கட்டடத் தொழிலாளர்கள் 
மத்தியச் சங்கம் , 179/ 80 , ஆதாம் சாஹிபு தெரு , இராயபுரம் , சென்னை - 600 013 . 

உறுப்பினர் 
திரு . ஆர் . சிங்காரவேலு , மாநில உதவி பொதுச் செயலாளர் , இந்திய வர்த்தக மையம் , 
( centre of Indian trade unions ) 291 - A , அம்மாசி நகர் , புறவழிச் சாலை , 
சூரமங்கலம் , சேலம் - 636 005 . 

உறுப்பினர் 
திரு . கே . ரவி , மாநிலச் செயலாளர் , தமிழ்நாடு அகில இந்திய தொழிற்சங்கப் பேரவை 
( AITUC) , பழைய எண் 4B , புதிய எண் 7 , 13 - வது குறுக்குத் தெரு , புதிய காலனி , 
குரோம்பேட்டை , சென்னை - 600 044 . 

உறுப்பினர் 
திருமதி . ப்பி . மகாலட்சுமி , தமிழ்நாடு கட்டடத் தொழிலாளர்கள் மத்தியக் கழகம் , 
9 , 38 - வது டாக்டர் அம்பேத்கார் தெரு , ஜி . கே .எம் . காலனி , சென்னை - 82 . 

உறுப்பினர் 
இ . வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் : 
தலைவர் பொறியாளர் , தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் , 331 , அண்ணா சாலை , 
நந்தனம் , சென்னை - 35 . 

உறுப்பினர் 
2 . தலைவர் , தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் , காமராஜர் சாலை , சென்னை - 5 . 

உறுப்பினர் 


_ 9 . 


.. 


அரசு செயலாளர் , நெடுஞ்சாலைத் துறை , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 9 . 

உறுப்பினர் 
அரசு செயலாளர் , பொதுப்பணித் துறை , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 9 . 

உறுப்பினர் 
அரசு செயலாளர் , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளச்ச்சித் துறை , 
புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 9 . 

உறுப்பினர் 
திரு . எம் . மோகன் , தலைவர் , இந்தியக் கட்டுமான நிறுவனங்கள் கூட்டமைப்பு , 
1798 , " I" பிளாக் , 2 - வது தெரு , அண்ண நகர் மேற்கு , சென்னை - 600 040 . 

உறுப்பினர் 
திரு . என் . ரகுநாதன் , செயலாளர் , இந்தியக் கட்டடம் கட்டுவோர் சங்கம் , 
62 , ( புதிய எண் 46 ) " D " பிளாக் , அண்ணாநகர் கிழக்கு , சென்னை - 600 102 . 

உறுப்பினர் 
திரு . எல் . மூர்த்தி , மாநிலத் தலைவர் , இந்தியக் கட்டடம் கட்டுவோர் சங்கம் , 
மனை எண் 4 , லேக் வியூ தெரு , அருணாச்சலம் நகர் , கீழ்கட்டளை , சென்னை - 117 . .... உறுப்பினர் 
திரு . ஏ . ஷாஜகான் சையத் , எண் 23 , சேமியர்ஸ் சாலை , நந்தனம் , 

உறுப்பினர் 
சென்னை - 600 035 . 

ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


உணவு 


பாது 


ணை 


கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை 
( அரசாணை நிலை எண் 13, கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு (12)த் துறை, 12 பிப்ரவரி 2010 ) 
1986ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 68/1988 ) 17 - B ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மாநில ஆணையத்துடன் , ஆலோசனை செய்த பின்னர் , மாநில 
ஆணையம் அதன் செயல்பாட்டினை மதுரையிலும் செயல்படுத்தும் என்று இதனால் அறிக்கையிடுகிறார் . 


கே . சண்முகம் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


